யார்‌ பரிசுத்தவான்‌? 


சகோ. அகஸ்டின்‌ ஜெபக்குமார்‌ 


தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின்‌ அப்போஸ்தலனாகும்படி 
அழைக்கப்பட்டவனாகிய பவுலும்‌, சகோதரனாகிய  சொஸ்தேனேயும்‌, 


ன 5 ன ர உ 


க்கும்‌. எங்களுக்கும்‌ அங்களுககும்‌ அண நம்முடைய 
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ நாமத்தை எங்கும்‌ தொழுதுகொள்ளுகிற 
அனைவருக்கும்‌ எழுதுகிறதாவது (1கொரி 1:1,2) 


நாம்‌ பரிசுத்தமாகும்படிக்கு மாத்திரமல்ல, பரிசுத்தவான்‌களாகும்படிக்கும்‌ 
தேவனிடத்திலிருந்து அழைப்பு பெற்றிருக்கிறோம்‌. கொரிந்து சபைக்கு பவுல்‌ எழுதும்‌ 
நிருபங்களில்‌ இரண்டு காரியங்களைக்‌ குறிப்பிடுகிறார்‌. முதலாவது, நீங்கள்‌ கர்த்தராகிய 
இயேசு கிறிஸ்துவின்‌ இரத்தத்தினால்‌ பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்‌ என்றும்‌ அத்தோடு கூட 
இரண்டாவதாக நீங்கள்‌ பரிசுத்தவான்‌௧ளாகும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்‌ என்றும்‌ 
எழுதுகின்றார்‌. தேவன்‌ நம்மைப்‌ பரிசுத்தமாக்கியிருக்கிறார்‌ அத்தோடு நாம்‌ 
பரிசுத்தவான்‌௧ளாகும்படிக்கும்‌ நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்‌. எப்படிப்பட்ட மக்களை 
தேவன்‌ பரிசுத்தப்படூத்தியிருக்கிறார்‌? சில மனிதர்களைக்குறித்து நாம்‌, இவர்‌ ஒன்றுக்கும்‌ 
உதவாதவர்‌, இவரைக்கொண்டு ஒன்றும்‌ செய்யமுடியாது, இந்த மனிதரின்‌ குணங்கள்‌ 
சரியில்லை, இவர்‌ விழுந்துபோன மனிதர்‌, இவரது எந்த காரியங்களும்‌ நேர்த்தியாயில்லை, 
இப்படிப்பட்ட மனிதர்களை தேவன்‌ எப்படி பரிசுத்தமாக்கமுடியும்‌ என்று அநேக 
வேளைகளில்‌ எண்ணுகின்றோம்‌. ஆனால்‌, தேவன்‌ அப்படிப்பட்ட மனிதர்களையும்‌ கழுவி 
பரிசுத்தப்படூத்தவும்‌, அவர்களை பரிசுத்தவான்‌௧ளாக மாற்றவும்‌ போதுமானவர்‌. 


அநியாயக்காரர்‌ தேவனுயைட ராஜ்யத்தைச்‌ சுதந்தரிப்பதில்லையென்று 
அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள்‌. வேசிமார்க்கத்தாரும்‌, 
விக்கிரகாராதனைக்காரரும்‌, விபசாரக்காரரும்‌ சுயபுணர்ச்சிக்காரரும்‌, 
ஆண்புணர்ச்சிக்காரரும்‌, திருடரும்‌, பொருளாசைக்காரரும்‌, வெறியரும்‌, 
உதாசினரும்‌, கொள்ளைக்காரரும்‌ தேவனுடைய ராஜ்யத்தைச்‌ 
சுதந்தரிப்பதில்லை. உங்களில்‌ சிலர்‌ இப்படிப்பட்டவர்களாயிருந்தீர்கள்‌. 
ஆயினும்‌ கர்த்தராகிய இயேசுவின்‌ நாமத்தினாலும்‌, நமது தேவனுடைய 
ஆவியினாலும்‌ கழுவப்பட்டீர்கள்‌, பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்‌, 
நீதிமான்களாக்கப்பட்டீர்கள்‌. (1கொரி 6:9-11) 


கொரிந்து சபையின்‌ மக்கள்‌ முன்‌ நாட்களில்‌ எப்படிப்பட்டவர்களாயிருந்தார்கள்‌ 
என்பதை மேலேயுள்ள இந்த வசனங்கள்‌ நமக்கு தெளிவாய்‌ எடுத்துக்காட்டுகின்றன. 
கொரிந்து சபையின்‌ மக்கள்‌ முற்காலத்தில்‌ வேசிமார்க்கத்தாரும்‌, 
விக்கிரகாராதனைக்காரரும்‌, விபச்சாரக்காரரும்‌, சுயபுணர்ச்சிக்காரரும்‌, 
ஆண்புணர்ச்சிக்காரரும்‌,திருடரும்‌, பொருளாசைக்காரரும்‌, வெறியரும்‌, உதாசினரும்‌, 
கொள்ளைக்காரருமாயிருந்தார்கள்‌. ஆனாலும்‌, இப்படிப்பட்ட மக்களை தேவன்‌ தொட்டு 
அவர்களை பரிசுத்தமாக்கி சபையில்‌ சேர்த்திருந்தார்‌. எவ்வளவு மோசமான 
மனிதனாயிருந்தாலும்‌, விழுந்துபோன மனிதனாயிருந்தாலும்‌, இயேசுவின்‌ நாமமும்‌, பரிசுத்த 
ஆவியானவரும்‌ அந்த மனிதனை பரிசுத்தப்படுத்தமுடியும்‌. இந்த வசனங்களை வாசிக்கும்‌ 
போது நமக்குள்ளும்‌ தைரியமும்‌, நம்பிக்கையும்‌ உருவாகின்றது. 

நான்‌ ஒரு நாட்டிற்குப்‌ போயிருந்தபோது, ஒரு போதகரின்‌ வீட்டில்‌ தங்கும்படியான 
வாய்ப்பு கிடைத்தது. அவர்‌ கம்பெனி ஒன்றை நடத்திக்கொண்டிருந்ததோடூ, தேவனது 


யுத்தசத்தம்‌ செய்தி 1 மார்ச்‌ 2006 


ஊழியத்தையும்‌ செய்துகொண்டூவந்தார்‌. அவருடைய வீட்டில்‌ நான்‌ தங்கியிருந்தபோது, 
நான்‌ அவரிடம்‌: நீங்கள்‌ எப்படி ஆண்டவருக்குள்‌ வந்தீர்கள்‌? எப்படி ஊழியம்‌ 
செய்கிறீர்கள்‌ என்று கேட்டேன்‌. அதற்கு அவர்‌: நான்‌ ஆறு மனைவிகளோடூ யாரும்‌ 
என்னை கேட்கமுடியாத அளவிற்கு மனம்போன வாழ்க்கை வாழ்ந்துவந்தேன்‌. 
இரட்சிக்கப்பட்ட பின்பு என்னுடைய எல்லா பழைய வாழ்க்கையின்‌ காரியங்ளையும்‌ 
உதறித்தள்ளிவிட்டு எனது வாழ்க்கையை தேவனுக்கென்று அர்ப்பணித்துவிட்டேன்‌; 
இப்போது என்னைப்போன்று வாழும்‌ மக்களின்‌ மத்தியில்‌ ஊழியம்‌ செய்து அவர்களை 
கிறிஸ்துவினண்டை நடத்துகிறேன்‌, எங்களுடைய சபையில்‌ 60 பேர்‌ இப்படிப்பட்ட 
வாழ்க்கை வாழ்ந்தவர்களே. அவர்கள்‌ தேவனண்டை வந்தபோது, இயேசு அவர்களை 
கழுவினார்‌ பரிசுத்தமாக்கினார்‌, புதிய வாழ்க்கையை அவர்களுக்குக்‌ கொடுத்தார்‌ என்று 
சொன்னார்‌. எனக்கோ அவரது பதில்‌ மிகவும்‌ அதிர்ச்சியாயிருந்தது. ஆறு மனைவிகளை 
வைத்துக்கொண்டிருக்கிற ஒரு மனிதனை தேவன்‌ தனது ஊழியத்தில்‌ 
பயன்படுத்தமுடியுமா? அவரை போதராக்கமுடியுமா? என்று நான்‌ எனது உள்ளத்தில்‌ 
சிந்திக்கத்‌ தொடங்கினேன்‌. 


நாம்‌ ஆராதிக்கும்‌ தேவன்‌ எந்த நிலையில்‌ வாழும்‌ மனிதனையும்‌ சுத்திகரிக்க 
வல்லமையுள்ளவர்‌. நாம்‌ நமது உள்ளத்தில்‌ பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவர்‌ 
மக்களை சுத்திகரிக்க போதுமானவர்‌. பவுல்‌ கொரிந்து சபையின்‌ மக்களுக்கு 
எழுதும்போது தனது நிருபத்தில்‌, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால்‌ 
பரிசுத்தமாக்கப்பட்ட மக்களே, பரிசுத்தமாகுதல்‌ போதுமானதல்ல நீங்கள்‌ 
பரிசுத்தவான்‌௧ளாக்கப்படவேண்டும்‌ என்று எழுதுகின்றார்‌. ரோமன்‌ கத்தோலிக்க சபையிலே 
பரிசுத்தவான்‌ என்று யாரையும்‌ எளிதில்‌ அழைத்துவிடமுடியாது. அவர்கள்‌ மரித்த பின்பு 
அவர்கள்‌ நல்ல காரியங்களைச்‌ செய்திருக்கிறார்கள்‌, நல்ல வாழ்வு வாழ்ந்தார்கள்‌ என்று 
யாராவது சொன்னால்‌, அந்த நபரைக்குறித்து அராய்ந்து அவர்களை பரிசுத்தவானாக 
அங்கீகரிப்பார்கள்‌. ஆனால்‌, வாழும்‌ நாட்களிலேயே நாம்‌ பரிசுத்தவான்‌௧ளாக வாழமுடியும்‌ 
என்பதை வேதம்‌ தெளிவாகக்‌ கூறுகின்றது. நாம்‌ பரிசுத்தவான்‌௧ளாக வாழ 
அழைக்கப்பட்டிருக்கிறோம்‌. 


எனவே பவுல்‌: தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின்‌ 
அப்போஸ்தலனாகிய பவுலும்‌, சகோதரனாகிய தீமோத்தேயும்‌, கொரிந்துபட்டணத்திலுள்ள 
தேவனுடைய சபைக்கும்‌, அகாயாநாடெங்குமுள்ள எல்லாப்‌ பரிசுத்தவான்களுக்கும்‌ 
எழுதுகிறதாவது என்று எழுதுகின்றார்‌. முதலாவது நிருபத்தில்‌ பரிசுத்தவான்‌௧ளாகும்படி 
அழைக்கப்பட்டவர்களுக்கு என்று எழுதிய பவுல்‌, தனது இரண்டாம்‌ நிருபத்தில்‌ 
பரிசுத்தவான்‌௧ளுக்கு என்று எழுதுகின்றார்‌. முதலாம்‌ நிருபத்தை பவுல்‌ எழுதியதற்கும்‌ 
இரண்டாம்‌ நிருபத்தை எழுதியதற்கும்‌ இடைப்பட்ட காலங்களில்‌ கொரிந்து சபை 
மக்களுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றம்‌ உண்டாயிருந்தது. முதலாம்‌ நிருபத்தில்‌ 
அந்த சபையின்‌ மக்களிடத்திலே பிரிவினைகள்‌ காணப்பட்டது. சிலர்‌ தாங்கள்‌ 
அப்பொல்லோவைச்‌ சேர்ந்தவர்கள்‌ என்றும்‌, சிலர்‌ தாங்கள்‌ கேபாவைச்‌ சேர்ந்தவர்கள்‌ 
என்றும்‌ சொல்லிக்கொண்டிருந்தார்கள்‌. அவர்கள்‌ பரிசுத்தமாக்கப்பட்டிருந்தார்கள்‌ ஆனால்‌ 
பரிசுத்தவான்‌௧ளாகவில்லை, அவர்களிடம்‌ பிரிவினைகள்‌ காணப்பட்டதே. நாம்‌ 
பரிசுத்தமாகவேண்டும்‌ என்பதே தேவனது அழைப்பாயிருக்கின்றது. ஒருவேளை நாம்‌ 
பரிசுத்தத்தின்‌ பரிபூரணத்தை அடையமுடியாமல்‌ போகலாம்‌. ஆனால்‌ நம்மால்‌ 
பரிசுத்தவான்‌௧ளாக மாறமுடியும்‌. இரண்டாம்‌ நிருபத்தை பவுல்‌ பரிசுத்தவான்‌௧ளுக்கே 
எழுதுகின்றார்‌. இரண்டாம்‌ நிருபத்தை பவுல்‌ பரிசுத்தவான்‌௧ளுக்கு எழுதும்போது, நான்‌ 
எப்படிப்பட்டவனாயிருக்கிறேன்‌, என்னுடைய சிந்தனை என்ன, நோக்கம்‌ என்ன என்ற தனது 
வாழ்க்கையின்‌ அநேக காரிங்களை கொரிந்து சபையின்‌ மக்களுக்கு 
எடூத்துக்காட்டுகின்றார்‌. பரிசுத்தவானிடத்தில்‌ காணப்படவேண்டிய ஐந்து குணங்களை பவுல்‌ 
தனது வாழ்க்கையிலிருந்து எடுத்துக்காட்டூகின்றார்‌. 


எல்லாருக்கும்‌ எல்லாவற்றிலும்‌ மன்னிப்பவர்கள்‌ 


யுத்தசத்தம்‌ செய்தி 2 மார்ச்‌ 2006 


எவனுக்கு நீங்கள்‌ மன்னிக்கற்களோ, அவனுக்கு நானும்‌ மன்னிக்கிறேன்‌. 
மேலும்‌ எதை நான்‌ மன்னித்திருக்கிறேனோ, அதை உங்கள்நிமித்தம்‌ 
கிறிஸ்துவினுடைய சந்நிதானத்திலே மன்னித்திருக்கிறேன சாத்தானாலே 
நாம்‌ மோசம்போகாதபடிக்கு, அப்படிச்‌ செய்தேன்‌. அவனுடைய தந்திரங்கள்‌ 
நமக்குத்‌ தெரியாதவைகள்‌ அல்லவே. 2 கொரி 2:10,11 


நாம்‌ பரிசுத்தவான்‌௧ளாக மாநவேண்டுமென்றால்‌, யாரையும்‌ எந்த காரியத்திலும்‌ 
மன்னிக்கும்‌ மனப்பான்மையை நாம்‌ பெற்றிருக்கவேண்டும்‌. அநேகரால்‌ தங்களது வாழ்வில்‌ 
இதைச்‌ செய்யமுடிவதில்லை. யாராவது நமக்கு விரோதமாய்‌ பேசினால்‌, நமக்கு உடனே 
கோபம்‌ வந்துவிடுகின்றது, நம்மால்‌ அப்படிப்பட்டோரின்‌ வார்த்தைகளைத்‌ 
தாங்கிக்கொள்ளமுடிவதில்லை. 


கடந்த மாதத்தில்‌ நான்‌ நன்றாக அறிந்திருக்கிற ஒரு நபரிடத்திலிருந்து எனக்கு 
கடிதம்‌ வந்திருந்தது. அவர்‌ அந்த கடிதத்தில்‌ எனக்கு விரோதமாய்‌ அநேக காரியங்களை 
எழுதியிருந்தார்‌. நான்‌ அந்த கடிதத்தை வாசித்தபோது, நான்‌ இவருக்கு என்ன 
செய்யவில்லை, ஏன்‌ இப்படி எழுதியிருக்கிறார்‌ என்று கோபத்தோடுகூட காணப்பட்டேன்‌. 
அந்த கடிதத்தை நான்‌ வைத்துவிட்டு அடுத்த கடிதத்தை எடுத்து வாசிக்கத்‌ 
தொடங்கினேன்‌ ஆனால்‌, என்னால்‌ வாசிக்கமுடியவில்லை, எனவே மீண்டும்‌ அவர்‌ எழுதிய 
கடிதத்தையே எடுத்து வாசிக்கத்துவங்கினேன்‌. இரண்டாம்‌ முறை அந்த கடிதத்தை நான்‌ 
வாசித்தபோது, அவரோடு சண்டையிடவேண்டும்‌ என்கிற அளவிற்கு என்மனம்‌ மாறியது. 
நான்‌ அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றேன்‌. எனது மனைவியினிடத்தில்‌ 
இந்த குறிப்பிட்ட நபரிடமிருந்து கடிதம்‌ வந்திருக்கிறது என்று சொன்னேன்‌. எனது 
மனைவியோ, அதின்மேல்‌ அவ்வளவாய்‌ அக்கரை காட்டவில்லை, அந்த கடிதத்தை 
தாருங்கள்‌ என்று கேட்கவும்‌ இல்லை. அவருக்கு பதில்‌ எழுதவேண்டும்‌ என்று 20 
பேப்பர்களை நான்‌ எனது அலுவலகத்திலிருந்து எடுத்துவந்திருந்தேன்‌. எனது படுக்கையில்‌ 
அமர்ந்து, ஜெபித்து பின்பு அவருக்கு பதில்‌ எழுதலாம்‌ என்று நினைத்து ஜெபிக்கும்படி 
முழங்கால்படியிட்டேன்‌. அப்போது தேவன்‌ என்னை நோக்கி: நீ அழைக்கப்பட்டிருக்கிறாயா? 
நீ என்னிடத்தில்‌ அன்புகூறுகிறாயா? என்று கேட்டார்‌. அத்தோடு ரோமர்‌ 8: 28 வது 
வசனத்தை வாசி என்று சொன்னார்‌. “அன்றியும்‌, அவருடைய  தீரமானத்தின்படி 
அழைக்கப்பட்டவர்களாய்‌ தேவனிடத்தில்‌ அன்புகூருகிறவர்களுக்குச்‌ சகலமும்‌ நன்மைக்கு 
ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம்‌.” என்ற வசனத்தை நான்‌ வாசித்தேன்‌. 
அதிலே எனது பெயரை வைத்து வாசிக்கும்படி தேவன்‌ ஏவினார்‌, அப்படி நான்‌ 
வாசித்தபோது என்னுடைய கோபம்‌ எல்லாம்‌ அடங்கிவிட்டது. பின்பு அந்த நபருக்கு: 
உங்களுடைய கடிதத்திற்கு நன்றி, தேவன்‌ பார்த்துக்கொள்ளுவார்‌ என்று மாத்திரம்‌ எழுதி 
அனுப்பினேன்‌. 


தேவன்‌ நம்மை பரிசுத்தவான்களாகும்படிக்கே அழைத்திருக்கிறார்‌. பரிசுத்தவான்‌ 
யாரையும்‌ எந்த காரியத்திலும்‌ மன்னிப்பதற்கு ஆயத்தமுள்ளவனாயிருக்கிறான்‌. 
எல்லாரையும்‌ எல்லா காரியங்களிலும்‌ மன்னிப்பவனே பரிசுத்தவான்‌. சாத்தான்‌ எல்லா 
காரியங்ளையும்‌ நன்றாக  அறிந்திருக்கிநான்‌. அவனது நோக்கமெல்லாம்‌ நம்மை 
விழத்தள்ளவேண்டும்‌ என்பதே. அதற்காகவே அவன்‌ தன்னுடைய காரியங்களை நம்மேல்‌ 
வைக்கும்படியாக முயற்சிக்கிறான்‌. அதிலிருந்து நாம்‌ தப்பித்துக்கொள்ளவேண்டுமென்றால்‌, 
நாம்‌ எல்லாருக்கும்‌ எல்லா காரியத்திலும்‌ மன்னிக்கிறவர்களாயிருக்கவேண்டும்‌. 
சிலுவையில்‌ இயேசு தன்னை முகத்தில்‌ துப்பினவர்களையும்‌, கைகளில்‌ 
ஆணியடித்தவர்களையும்‌ பார்த்து “பிதாவே இவர்களுக்கு மன்னியும்‌, தாங்கள்‌ செய்கிறது 
இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே' என்றே சொன்னார்‌. இது எளிதல்ல, இதைச்‌ 
செய்வதற்கு நம்முடைய வாழ்வில்‌ பரிசுத்த ஆவியானவரின்‌ வல்லமை அதிகம்‌ தேவை. 
தன்னுடைய கனவரையும்‌ மற்றும்‌ இரண்டு குழந்தைகளையும்‌ எரித்தபோதும்‌, சகோதரி. 
கிளாடிஸ்‌ ஸ்டெயின்ஸ்‌ “என்னுடைய தேவன்‌ என்னை மன்னித்திருக்கிறார்‌, எனவே நானும்‌ 
இவர்களை மன்னிக்கிறேன்‌” என்றே சொன்னார்‌. இந்த சிந்தை நம்முடைய வாழ்வின்‌ 
பாதையிலும்‌ காணப்படவேண்டும்‌. 


யுத்தசத்தம்‌ செய்தி 3 மார்ச்‌ 2006 


சோர்ந்துபோகாதவர்கள்‌ 


இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள்‌ இரக்கம்‌ 
பெற்றிருப்பதால்‌ சோர்ந்துபோகிறதில்லை. 2 கொரி 4:1 


நாங்கள்‌ எப்பக்கத்திலும்‌ நெருக்கப்பட்டும்‌ ஒடூங்கிப்போகிறதில்லை. 


கலக்கமடைந்தும்‌ மனமுறிவடைகிறதில்லை. துன்பப்படுத்தப்பட்டும்‌ 

கைவிடப்படுகிறதில்லை. கீழே தள்ளப்பட்டும்‌ மடிந்து போகிறதில்லை. 2 

கொரி 4:8,9 

பரிசுத்தவான்கள்‌ எந்த நிலையிலும்‌ சோர்ந்துபோவதில்லை. நாங்கள்‌ 
எப்பக்கத்திலும்‌ நெருக்கப்படுகிறோம்‌, துன்பப்படூத்தப்படூுகிநறோம்‌ எனினும்‌ நாங்கள்‌ இரக்கம்‌ 
பெற்றிருப்பதால்‌ சோர்ந்துபோகிறதில்லை' என்று பவுல்‌ எழுதுகிறார்‌. 
சோர்ந்துபோகிறவர்களின்‌ கூட்டம்‌ இந்த உலகில்‌ பெருகிக்கொண்டேயிருக்கிறது. மனதின்‌ 


காரியங்களில்‌ அநேகர்‌ சிக்கி சோர்ந்துபோய்விட்டார்கள்‌. ஆனபடியினாலே நாங்கள்‌ 
சோர்ந்து போகிறதில்லை. எங்கள்‌ புறம்பான மனுஷனானது அழிந்தும்‌, உள்ளான 
மனுஷனானது நாளுக்குநாள்‌ புதிதாக்கப்படூுகிறது. மேலும்‌ காணப்படுகிறவைகளையல்ல, 
காணப்படாதவைகைள  நோக்கியிருக்கிற நமக்கு, அதிசீக்கிரத்தில்‌ நீங்கும்‌ இலேசான 
நம்முடைய உபத்திரவம்‌ மிகவும்‌ அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. 
ஏனெனில்‌, காணப்படுகிறவைகள்‌ அநித்தியமானவைகள்‌, காணப்படாதவைகளோ 
நித்தியமானவைகள்‌ (2கொரி 4: 16-18). 


நான்கு புறமும்‌ நெருக்கப்பட்டபோதிலும்‌ ஓடூங்கிப்போகவில்லை, 
கலக்கமடைந்தாலும்‌ மனமுறிவடையவில்லை, துன்பப்படுத்தப்பட்டாலும்‌ 
கைவிடப்படவில்லை. எந்த உதவியும்‌ ஒத்தாசையும்‌ இல்லாதிருந்தபோதிலும்‌ நாங்கள்‌ 
சோர்ந்துபோகிறதில்லை என்று பவுல்‌ எழுதுகிறாரே இது எப்படி சாத்தியமாகிறது. இந்த 
மகத்துவமுள்ள வல்லமை எங்களால்‌ உண்டாயிராமல்‌, தேவனால்‌ 
உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி, இந்தப்‌ பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில்‌ 
பெற்றிருக்கிறோம்‌ (2கொரி4:7) இந்த வல்லமையை நாங்கள்‌ எப்படி பெற்றுக்கொண்டோம்‌ 
என்பதை பவுல்‌ இங்கே குறிப்பிடுகின்றார்‌. முதலாவது, நான்‌ மண்ணான பாத்திரம்‌ 
என்பதின்‌ அறிவு நம்முடைய வாழ்க்கையில்‌ வேண்டும்‌. இரண்டாவது, என்னுடைய 
உள்ளத்தில்‌ வைக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியின்‌ வல்லமை இதை எதிர்கொள்ள 
போதுமானது என்கிற நம்பிக்கை காணப்படவேண்டும்‌. நம்முடைய அழைப்பின்‌ 
அடிப்படையிலே வாழவே தேவன்‌ நம்மை அழைத்திருக்கிறார்‌. பாடுகளைக்‌ கண்டு 
பரிசுத்தவான்‌ சோர்ந்துபோகமாட்டான்‌. 


பரலோக பார்வையுடையவர்கள்‌ 


பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்துபோனாலும்‌, தேவனால்‌ 
கட்டப்பட்ட கைவேலையல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு 
உண்டென்று அறிந்திருக்கிறோம்‌. ஏனெனில்‌, இந்தக்‌ கூடாரத்திலே நாம்‌ 
தவித்து, நம்முடைய பரம வாசஸ்தலத்தைத்‌ தரித்துக்கொள்ள மிகவும்‌ 
வாஞ்சையுள்ளவர்களாயிருக்கிறோம்‌. 2 கொரி 5: 1,2 


நம்முடைய உள்ளத்தில்‌, நாம்‌ இந்த உலகத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌ அல்ல என்கிற 
எண்ணம்‌ வேண்டும்‌. நான்‌ இந்த உலகத்தில்‌ பரதேசியாகவே வாழுகின்றேன்‌, என்னுடைய 
சுதந்திரம்‌ பரலோகமே என்கிற சிந்தை நம்‌ ஒவ்வொருவரிடத்திலும்‌ காணப்படவேண்டும்‌. 
நாம்‌ பரிசுத்தவான்‌௧ளாக அழைக்கப்பட்டிருக்கிறதினாலே இப்படிப்பட்ட சிந்தை நம்முடைய 
மனதை மூடிக்கொள்ளவேண்டியது அவசியம்‌. இந்த உலகத்தில்‌ எல்லாம்‌ 


யுத்தசத்தம்‌ செய்தி 4 மார்ச்‌ 2006 


காணப்பட்டாலும்‌, இந்த உலகம்‌ நம்முடையதல்ல, நம்முடைய சுதந்திரம்‌ பரலோகமே. 
இந்த பூமியைக்‌ கடந்து நாம்‌ அந்த தேசத்திற்குச்‌ செல்லவேண்டும்‌ என்ற நோக்கம்‌ நமது 
வாழ்வில்‌ உண்டாகவேண்டும்‌. இன்றய கிறிஸ்தவ மக்களிடையே இப்படிப்பட்ட எண்ணம்‌ 
குறைந்துகொண்டே வருகின்றது. அநேக ஊழியர்களின்‌ மனதிலும்கூட இந்த காரியம்‌ 
அழிந்துகொண்டேவருகின்றது. பரலோக வாழ்வைக்‌ காண நாம்‌ ஏங்குகின்றோமா? 
இயேசுவின்‌ வருகைக்காக ஆவலோடு இருக்கின்றோமா? நாம்‌ எந்த காரியத்திற்காக 
தவித்துக்கொண்டிருக்கிறோம்‌. 


வெளிநாடு ஒன்றில்‌ நான்‌ தங்கியிருந்த குடும்பத்தின்‌ உறவினர்கள்‌ ஒரு பெண்ணை 
ஜெபிக்கும்படி அழைத்துக்கொண்டூவந்தார்கள்‌. நான்‌ அந்தப்‌ பெண்ணிடம்‌ எந்த 
காரியத்திற்காக ஜெபிக்கவேண்டும்‌ என்று கேட்டேன்‌. அதற்கு அவள்‌: நான்‌ ஒருவரை 
நசித்தேன்‌ அவர்‌ இப்போது வேறு நாட்டிற்குச்‌ சென்றுவிட்டார்‌. எப்போதாவது 
தாலைபேசியில்‌ பேசுவார்‌, அவருடன்‌ திருமணம்‌ நடக்கவேண்டும்‌ என்று நீங்கள்‌ 
ஜபியுங்கள்‌ என்று சொன்னாள்‌. நான்‌ அவளிடம்‌: எத்தனை வருடங்கள்‌ ஆகிறது என்று 
கட்டேன்‌. 15 வருடங்கள்‌ ஆகிறது என்று சொன்னாள்‌. அவரைப்‌ நேரில்‌ பார்த்து 
எத்தனை வருடங்கள்‌ ஆகிறது என்று கேட்டேன்‌. பதினாறு வருடங்கள்‌ ஆகிறது என்று 
சொன்னாள்‌. உன்னிடத்தில்‌ அவரது முகவரி அல்லது தொலைபேசி எண்‌ ஏதாவது 
உண்டா என்று கேட்டேன்‌, இல்லை என்று பதிலளித்தாள்‌. அங்கே அவர்‌ வேறொரு 
திருமணம்‌ செய்துகொள்ளாமல்‌, உனக்காக அவர்‌ காத்திருப்பார்‌ என்று நீ நினைக்கிறாயா 
என்று கேட்டதற்கு. ஆம்‌, எனக்காக காத்திருப்பார்‌ என்று பதிலளித்தாள்‌. அந்த 
பெண்ணின்‌ பதில்‌ எனக்கு மிகவும்‌ ஆச்சரியமாயிருந்தது. 


இன்றய உலகம்‌ எப்படிப்பட்டது, பேறுகாலத்திந்காக வந்திருந்த ஒரு 
பெண்ணிடத்தில்‌ ஜெபிக்கும்படியாக வந்த போதகர்‌ ஒருவர்‌, உங்களது கனவருக்கு 
ஏற்கனவே திருமணம்‌ முடிந்து ஐந்து வயதில்‌ குழந்தை ஒன்றும்‌ இருக்கிறது என்று 
சொன்னபோது. உடனே அந்த பெண்‌ நான்‌ இனி அவரோடு இருக்கமாட்டேன்‌ என்று 
தீர்மாணித்துவிட்டாள்‌. இரண்டாவது வேறு ஒரு போதகர்‌ வந்து அந்தப்‌ பெண்ணிடம்‌, 
உனது கனவரை வேறு எந்த பெண்னோடு கூட நீ எப்போதாவது பார்த்திருக்கிறாயா? 
அவருக்கு ஏதாவது கடிதங்கள்‌ வந்ததா? என்று கேட்டபோது அவள்‌ இல்லை என்று 
பதிலளித்தாள்‌. பின்பு தனது கனவரோட வாழ ஆயத்தமானாள்‌. தவறான ஒருவரது 
தீர்க்கதரிசனத்தினால்‌ ஒரு பெண்‌ தனது கனவரையே விட்டூவிட தயாராகிவிட்டாள்‌. 
ஆனால்‌, 15 வருடங்களாக அந்த நபரின்‌ முகத்தையே காணாமல்‌ இந்த பெண்‌ எப்படி 
இவ்வளவு நம்பிக்கையாயிருக்கிறாள்‌ என்று நினைத்து நான்‌ ஆச்சரியப்பட்டேன்‌. 


நமக்கென்று ஒரு மணவாளன்‌ உண்டு. அவர்‌ தினமும்‌ நம்மோடு தொலைபேசியில்‌ 
பேசுகிறார்‌. அவர்‌ எங்கே போயிருக்கிறார்‌ என்றும்‌ நாம்‌ அறிந்திருக்கிறோம்‌. ஸ்தலத்தை 
ஆயத்தம்பண்ணிய பின்பு வந்து நம்மையும்‌ அங்கே அவருடன்‌ இருக்கும்படிக்கு 
அழைத்துக்கொண்டு போவார்‌. ஆனால்‌, நம்முடைய மனது எவ்வளவாய்‌ இந்த 
மணவாளனுக்காகத்‌ தவிக்கிறது. அவரோடு கூட தினமும்‌ தொலைபேசியில்‌ 
பேசுகின்றோமா? பயணித்துக்கொண்டிருக்கும்போதோ, சமையல்‌ 
செய்துகொண்டிருக்கும்போதோ, படூத்துக்கொண்டிருக்கும்போதோ எப்போது 
வேண்டுமென்றாலும்‌ நாம்‌ நமது மணவாளனோடுகூட பேசலாம்‌. 


பரிசுத்தவான்‌ யார்‌? காலையில்‌ எழுந்தவுடனும்‌, மாலையில்‌ படுக்கைக்குச்‌ செல்லும்‌ 
முன்னும்‌, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொண்டூபோகும்படிக்கு எப்போது வருவீர்‌ என்ற 
ஏக்கத்துடன்‌ வாழ்பவனே பரிசுத்தவான்‌. 


பரிசுத்தத்தில்‌ வைராக்கியமுள்ளவர்கள்‌ 


யுத்தசத்தம்‌ செய்தி 5 மார்ச்‌ 2006 


நான்‌ உங்களைக்‌ கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும்‌ ஒரே 
புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால்‌, உங்களுக்காகத்‌ 
தேவவைராக்கியங்கொண்டிருக்கிறேன்‌. 2 கொரி 11:2 


பரிசுத்தவானின்‌ இருதயம்‌ தன்னிடத்தில்‌ கொடுக்கப்பட்டூுள்ள பிள்ளைகளோ, 
நண்பர்களோ, உடன்‌ வேலைக்காரர்களோ, தனது குடும்பத்தைச்‌ சார்ந்த நபர்களோ 
யாராகிலும்‌, அவர்களை தேவனுடைய சந்நிதியில்‌ கறையற்றவர்களாக நிறுத்தும்படிக்கு 
வைராக்கியம்‌ கொண்டதாயிருக்கும்‌. அவர்களையும்‌ தேவனுக்கு முன்பாக கற்புள்ள 
கன்னிகைகளாக மாற்றி நிறுத்தும்படியான வைராக்கியம்‌ அவர்களது மனதில்‌ காணப்படும்‌. 
என்னோடு கூட இருக்கின்ற மக்களையும்‌ கறையற்றவர்களாக மாற்றி அவர்களை 
தேவனுக்கு ஒப்புக்கொடுக்கவேண்டூம்‌ என்ற சிந்தையுள்ளவனே பரிசுத்தவான்‌. 
பரிசுத்தத்தின்‌ மேல்‌ வைராக்கியமுடைவர்களாய்‌ நாம்‌ காணப்படவேண்டும்‌. நம்முடைய 
கரத்தில்‌ கொடுக்கப்பட்டுள்ள பிள்ளைகளோ, நம்முடைய குடும்பத்தின்‌ நபர்களோ, உடன்‌ 
ஊழியக்காரர்களோ எல்லாரையும்‌ பரிசுத்தமாக்கி தேவனுக்கு முன்பாக 
கறையற்றவர்களாக மாற்றி நிறுத்த வாஞ்சையுள்ளவர்களாக நாம்‌ காணப்படவேண்டும்‌. 


ஆத்துமாக்களுக்காக செலவு செய்பவர்கள்‌ 


ஆதலால்‌, நான்‌ உங்களில்‌ எவ்வளவு அதிகமாய்‌ அன்புகூருகிறேனோ 
அவ்வளவு குறைவாய்‌ உங்களால்‌ அன்புகூரப்பட்டிருந்தாலும்‌, மிகவும்‌ 
சந்தோஷமாய்‌ நான்‌ உங்கள்‌ ஆத்துமாக்களுக்காகச்‌ செலவுபண்ணவும்‌ 
செலவுபண்ணப்படவும்‌ விரும்புகிறேன்‌. 2 கொரி 12:15 


ஆத்துமாக்களுக்காக செலவுபண்ணவேண்டும்‌ , செலவுபண்ணப்படவேண்டும்‌ என்ற 
எண்ணமே பரிசுத்தவானில்‌ இருதயத்தில்‌ நிறைந்து காணப்படும்‌. கடந்த வாரத்தில்‌ 
தொலைபேசி ஒன்று எனக்கு வந்தது. அதில்‌ பேசிய நபர்‌ என்னிடத்தில்‌: எனது 
தகப்பனார்‌ சேர்த்துவைத்திருந்த சுமார்‌ 7 லட்சம்‌ ரூபாயை உண்மையாய்‌ ஊழியம்‌ 
செய்யும்‌ நபர்களிடத்தில்‌ கொடுக்க விரும்புகிறேன்‌ எனவே அதை நீங்கள்‌ எனது வீட்டிந்கு 
வந்து ஜெபித்து பெற்றுக்கொள்ளுங்கள்‌, இந்த மாதத்திலேயே நான்‌ அதை உங்கள்‌ 
கையில்‌ கொடுக்க விரும்புகிறேன்‌ என்று சொன்னார்‌. நான்‌ அப்போது அவரிடத்தில்‌ 
உங்கள்‌ தொலைபேசி எண்னைக்‌ கொடுங்கள்‌ என்று சொன்னேன்‌. அதற்கு அவர்‌: நான்‌ 
ஒரு ஏழை என்னுடைய வீட்டிலே தொலைபேசி இணைப்பு இல்லை என்று சொன்னார்‌. 
தன்னுடைய வீட்டில்‌ தொலைபேசி இணைப்பு கூட இல்லாத நிலையில்‌, தனது தகப்பனார்‌ 
சேர்த்துவைத்த 7 லட்சம்‌ ரூபாயை தேவனுடைய ஊழியத்திற்கென்று கொடுக்க அவர்‌ 
ஆயத்தமாயிருந்தது, ஆத்துமாக்களுக்காக அவரிடமுள்ள அர்ப்பணிப்பையே காட்டுகின்றது. 


ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும்‌, செலவு பண்ணப்படவும்‌ விரும்புபவனே 
பரிசுத்தவான்‌. பவுல்‌ தன்னிடத்தில்‌ காணப்பட்ட இந்த காரியங்ளை கொரிந்து சபையின்‌ 
மக்களுக்கு எழுதி அவர்களையும்‌ தன்னைப்போல மாறும்படியான அழைப்பு விடுத்தார்‌. 
எல்லாரையும்‌ எல்லாவற்றிலும்‌ மன்னிக்கும்‌ மனப்பான்மை நம்முடைய வாழ்க்கையில்‌ 
உருவாகவேண்டும்‌, எந்நிலமையிலும்‌ சோர்ந்துபோகாமல்‌, பரலோகத்தைக்குறித்த 
பார்வையுடையவர்களாகவே வாழ்ந்து, பரிசுத்தத்தில்‌ மேல்‌ வைராக்கியமுடையவர்களாய்‌, 
ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும்‌, செலவு பண்ணப்படவும்‌ நம்மை ஆயத்தம்‌ 
செய்வோம்‌.  அழிந்துகொண்டிருக்கும்‌ ஆத்துமாக்களுக்காக தனது  ஆஸ்தியையும்‌, 
ஆயுளையும்‌ கொடுக்கும்‌ மனிதர்கள்‌ தேவனுக்குத்‌ தேவை. 


ஆத்மா ஒன்றும்‌ இரட்சிக்காமல்‌ 
வெட்கத்தோடே ஆண்டவா 

வெறும்‌ கையனாக உம்மைக்‌ 
கண்டுகொள்ளல்‌ ஆகுமோ 


யுத்தசத்தம்‌ செய்தி 6 மார்ச்‌ 2006 


